தமிழ்நாடு அரசு 

2019 


[ Regd . No . TN / CCN / 467/ 2012- 14 . 
[ R . Dis . No . 197/ 2009 . 
[விலை : ரூ . 1.60 காசு . 


S0 


MER 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாயன் 


யமை 


ய வெல்லு 


வலும் 


எண் 7 ] 


சென்னை, புதன்கிழமை , பிப்ரவரி 13 , 2019 
மாசி 1 , விளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2050 


பகுதி VI பிரிவு 1 இன் இணைப்பு 
துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1975 - ஆம் வருட தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச்சட்டம் பிரிவு 44(3) ன் கீழ் செயல்படாத சங்கம் பற்றிய அறிவிக்கை . 

(ந.க . எண் 4260/ அ3/2018 ) 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


வ . எண் சங்கங்களின் 

பதிவு எண் 
மற்றும் வருடம் 


0 


( 2) 


105 /1994 


தகடூர் ஔவையார் மோட்டார் பணிமனை உரிமையாளர்கள் சங்கம் , க . எண் 2 /245 , பாப்பிநாயக்கன அள்ளி 

அதியமான் பை - பாஸ்ரோடு , சோகத்தூர் (அஞ்சல்) , தருமபுரி - 636 809 . 


தகடூர் ஔவையாகப் பாஸ் 


தருமபுரி , 
2019 ஜனவரி 10 , 


சு . சந்தானம் , 
சங்கங்களின் பதிவாளர் மற்றும் 

மாவட்டப் பதிவாளர் . 


1983- ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 30 பிரிவு 140- ன் கீழ் சங்கங்களின் 

பதிவினை ரத்து செய்தல் பற்றிய அறிவிக்கை . 
E 1636 . விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் வட்டம் சின்னமுதலியார் சாவடி கைத்தறி நெசவாளர் 

கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் லிட் . 

(ந .க . எண் 03/1986/ இ ) 
விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் வட்டம் சின்னமுதலியார் சாவடி கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் 
லிட் எண் E 1636 - ஐ 1983 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 30 பிரிவு 140 - ன் கீழ் சங்கத்தின் நடவடிக்கைகளை 
கடலூர் சரக கைத்தறி மற்றும் துணிநூல் உதவி இயக்குநரின் செயல்முறைகள் ஆணை ந .க . எண் 03/ 1986 , நாள் 26 - 10 - 2018 - ன்படி 
இறுதி முடிவு கட்டப்பட்டு பதிவினை ரத்து செய்து ஆணையிடப்படுகிறது . 


[ 1 ] 


DTP - VI- 1 ( T -Sup .) 7 - 1 


- - ---2 1983 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் - 


E 1633 . விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் தாலுக்கா சங்கீதமங்கலம் கைத்தறி நெசவாளர் 

கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் லிட் . 

(ந .க . எண் 13/1986/இ ) 
விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் தாலுக்கா, சங்கீதமங்கலம் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் லிட் ., 
எண் E 1633 - ஐ 1983 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 30 பிரிவு 140 - ன் கீழ் சங்கத்தின் நடவடிக்கைகளை 
கடலூர் சரக கைத்தறி மற்றும் துணிநூல் உதவி இயக்குநரின் செயல்முறைகள் ஆணை ந .க . எண் 13/ 1986 , நாள் 15 - 11 - 2018 - ன்படி இறுதி 
முடிவு கட்டப்பட்டு பதிவினை ரத்து செய்து ஆணையிடப்படுகிறது . 

E 1612 . விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் வட்டம் பனமலைப்பேட்டை கைத்தறி நெசவாளர் 

கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் லிட் . 

(ந .க . எண் 14/1986/ இ ) 
விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் வட்டம் , பனமலைப்பேட்டை கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் லிட் ., 
எண் E 1612 - ஐ 1983 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 30 பிரிவு 140 - ன் கீழ் சங்கத்தின் நடவடிக்கைகளை கடலூர் 
சரக கைத்தறி மற்றும் துணிநூல் உதவி இயக்குநரின் செயல்முறைகள் ஆணை ந . க . எண் 14/1986 , நாள் 26 - 10 - 2018 - ன்படி இறுதி முடிவு 
கட்டப்பட்டு பதிவினை ரத்து செய்து ஆணையிடப்படுகிறது . 

E 182 . விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி தாலுக்கா விளம்பர் கைத்தறி நெசவாளர் 

கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் லிட் . 

(ந .க . எண் 29/1986/ இ ) 
விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி தாலுக்கா , விளம்பர் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் லிட் ., 
எண் E 182 - ஐ 1983 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 30 பிரிவு 140 - ன் கீழ் சங்கத்தின் நடவடிக்கைகளை கடலூர் 
சரக கைத்தறி மற்றும் துணிநூல் உதவி இயக்குநரின் செயல்முறைகள் ஆணை ந . க . எண் 29/1986 , நாள் 15 - 11 - 2018 - ன்படி இறுதி முடிவு 
கட்டப்பட்டு பதிவினை ரத்து செய்து ஆணையிடப்படுகிறது . 
E 1992 . கடலூர் மாவட்டம் கடலூர் வட்டம் , குமரப்பநாயக்கன் பேட்டை பாலமுருகன் கைத்தறி நெசவாளர் 

கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் லிட் . 

ந .க . எண் 45/1986/ இ ) 
கடலூர் மாவட்டம் கடலூர் வட்டம் , குமரப்பநாயக்கன் பேட்டை பாலமுருகன் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் 
விற்பனை சங்கம் லிட் ., எண் E 1992 - ஐ 1983 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 30 பிரிவு 140 - ன் கீழ் 
சங்கத்தின் நடவடிக்கைகளை கடலூர் சரக கைத்தறி மற்றும் துணிநூல் உதவி இயக்குநரின் செயல்முறைகள் ஆணை ந .க . எண் 45 /1986 , 
நாள் 26 - 10 - 2018 - ன்படி இறுதி முடிவு கட்டப்பட்டு பதிவினை ரத்து செய்து ஆணையிடப்படுகிறது . 
E 1493 . கடலூர் மாவட்டம் கடலூர் வட்டம் , விருத்தாசலம் தாலுக்கா முதனை கைத்தறி நெசவாளர் 

கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் லிட் . 

(ந .க . எண் 48 / 1986/ இ ) 
கடலூர் மாவட்டம் கடலூர் வட்டம் , விருத்தாசலம் தாலுக்கா முதனை கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை 
சங்கம் லிட் ., எண் E 1493 - ஐ 1983 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 30 பிரிவு 140 - ன் கீழ் சங்கத்தின் 
நடவடிக்கைகளை கடலூர் சரக கைத்தறி மற்றும் துணிநூல் உதவி இயக்குநரின் செயல்முறைகள் ஆணை ந . க . எண் 48/ 1986 , 
நாள் 15 - 11 - 2018 - ன்படி இறுதி முடிவு கட்டப்பட்டு பதிவினை ரத்து செய்து ஆணையிடப்படுகிறது . 
E 1995 . கடலூர் மாவட்டம் கடலூர் வட்டம் , நல்லாத்தூர் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் லிட் . 

(ந . க . எண் 50/ 1986 / இ ) 
கடலூர் மாவட்டம் கடலூர் வட்டம் , நல்லாத்தூர் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் 
லிட் ., எண் E 1995 - ஐ 1983 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 30 பிரிவு 140 - ன் கீழ் சங்கத்தின் 
நடவடிக்கைகளை கடலூர் சரக கைத்தறி மற்றும் துணிநூல் உதவி இயக்குநரின் செயல்முறைகள் ஆணை ந .க . எண் 50 /1986 , 
நாள் 15 - 11 - 2018 - ன்படி இறுதி முடிவு கட்டப்பட்டு பதிவினை ரத்து செய்து ஆணையிடப்படுகிறது . 
E 2430 . கடலூர் மாவட்டம் கடலூர் வட்டம் , விருத்தாச்சலம் தாலுக்கா சிறுபாக்கம் கைத்தறி நெசவாளர் 

கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் லிட் . 

ந.க . எண் 53/1986/ இ ) 
கடலூர் மாவட்டம் கடலூர் வட்டம் , விருத்தாச்சலம் தாலுக்கா சிறுபாக்கம் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் 
விற்பனை சங்கம் லிட் ., எண் E 2430 - ஐ 1983 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 30 பிரிவு 140 - ன் கீழ் 
சங்கத்தின் நடவடிக்கைகளை கடலூர் சரக கைத்தறி மற்றும் துணிநூல் உதவி இயக்குநரின் செயல்முறைகள் ஆணை ந .க . எண் 53/1986 , 
நாள் 26 - 10 - 2018 - ன்படி இறுதி முடிவு கட்டப்பட்டு பதிவினை ரத்து செய்து ஆணையிடப்படுகிறது . 
E 1947 . கடலூர் மாவட்டம் கடலூர் வட்டம் , அன்னியூர் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் லிட் . 

(ந .க . எண் 04/ 1991/ இ ) 
கடலூர் மாவட்டம் கடலூர் வட்டம் , அன்னியூர் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் 
லிட் ., எண் E 1947 - ஐ 1983 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 30 பிரிவு 140 - ன் கீழ் சங்கத்தின் 
நடவடிக்கைகளை கடலூர் சரக கைத்தறி மற்றும் துணிநூல் உதவி இயக்குநரின் செயல்முறைகள் ஆணை ந .க . எண் 4/1991 , 
நாள் 15 - 11 - 2018 - ன்படி இறுதி முடிவு கட்டப்பட்டு பதிவினை ரத்து செய்து ஆணையிடப்படுகிறது . 


07/ 30 


TR( H ) 17 . விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் வட்டம் சின்னதச்சூரிலுள்ள சின்னதச்சூர் கைத்தறி நெசவாளர் 

கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் லிட் . 

(ந . க . எண் 05 /1991/ இ ) 
விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் வட்டம் , சின்னதச்சூரிலுள்ள சின்னதச்சூர் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் 
விற்பனை சங்கம் லிட் ., எண் TR ( H ) 17 - ஐ 1983 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 30 பிரிவு 140 - ன் கீழ் 
சங்கத்தின் நடவடிக்கைகளை கடலூர் சரக கைத்தறி மற்றும் துணிநூல் உதவி இயக்குநரின் செயல்முறைகள் ஆணை ந . க . எண் 5 /1991 , 
நாள் 26 - 10 - 2018 - ன்படி இறுதி முடிவு கட்டப்பட்டு பதிவினை ரத்து செய்து ஆணையிடப்படுகிறது . 


கடலூர், 

சு . திருஞானசம்பந்தம் , 
2019 ஜனவரி 18 . 

உதவி இயக்குநர் , 

கைத்தறி மற்றும் துணிநூல் துறை . 
I .I. 44 . விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் தாலுக்கா பரிக்கல் தண்டபாணி கைத்தறி நெசவாளர் 

கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் லிட் . 

(ந .க . எண் 22/1986/இ ) 
விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் தாலுக்கா , பரிக்கல் தண்டபாணி கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை 
சங்கம் லிட் . , எண் I.I. 44 - ஐ 1983 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 30 பிரிவு 140 - ன் கீழ் சங்கத்தின் 
நடவடிக்கைகளை கடலூர் சரக கைத்தறி மற்றும் துணிநூல் உதவி இயக்குநரின் செயல்முறைகள் ஆணை ந .க . எண் 22/ 1986 , 
நாள் 27 - 12 - 2018 - ன்படி இறுதி முடிவு கட்டப்பட்டு பதிவினை ரத்து செய்து ஆணையிடப்படுகிறது . 

TR( H ) . 1978 கடலூர் மாவட்டம் கடலூர் வட்டம் ஆதிவராகந்தம் கைத்தறி நெசவாளர் 

கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் லிட் . 

(ந.க . எண் 25/1986 /இ ) 
கடலூர் மாவட்டம் கடலூர் வட்டம் , ஆதிவராகந்தம் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் லிட் 
எண் TR( H ) 1978 - ஐ 1983 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 30 பிரிவு 140 - ன் கீழ் சங்கத்தின் நடவடிக்கைகளை 
கடலூர் சரக கைத்தறி மற்றும் துணிநூல் உதவி இயக்குநரின் செயல்முறைகள் ஆணை ந.க . எண் 25/1986 , நாள் 27 - 12 - 2018 - ன்படி 
இறுதி முடிவு கட்டப்பட்டு பதிவினை ரத்து செய்து ஆணையிடப்படுகிறது . 

E . 1937 . விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் தாலுக்கா கல்யாணம்பூண்டி கைத்தறி நெசவாளர் 

கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் லிட் . 

(ந .க . எண் 28/ 1986 / இ ) 
விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் தாலுக்கா , கல்யாணம்பூண்டி கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை 
சங்கம் லிட் . , எண் E 1937 - ஐ 1983 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 30 பிரிவு 140 - ன் கீழ் சங்கத்தின் 
நடவடிக்கைகளை கடலூர் சரக கைத்தறி மற்றும் துணிநூல் உதவி இயக்குநரின் செயல்முறைகள் ஆணை ந . க . எண் 28/ 1986 , 
நாள் 27 - 12 - 2018 - ன்படி இறுதி முடிவு கட்டப்பட்டு பதிவினை ரத்து செய்து ஆணையிடப்படுகிறது . 
I.I. 50 . விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் தாலுக்கா ஆனத்தூர் ஸ்ரீ விநாயகர் கைத்தறி நெசவாளர் 

கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் லிட் . 

(ந . க . எண் 38 /1986/ இ ) 
விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் தாலுக்கா, ஆனத்தூர் ஸ்ரீ விநாயகர் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை 
சங்கம் லிட் ., எண் I.I. 50 - ஐ 1983 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 30 பிரிவு 140 - ன் கீழ் சங்கத்தின் 
நடவடிக்கைகளை கடலூர் சரக கைத்தறி மற்றும் துணிநூல் உதவி இயக்குநரின் செயல்முறைகள் ஆணை ந .க . எண் . 38/ 1986 , 
நாள் 27 - 12 - 2018 - ன்படி இறுதி முடிவு கட்டப்பட்டு பதிவினை ரத்து செய்து ஆணையிடப்படுகிறது . 
E . 1938 . கடலூர் மாவட்டம் கடலூர் வட்டம் விழபள்ளம் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் லிட் . 

(ந .க . எண் 49/1986/ இ ) 
கடலூர் மாவட்டம் கடலூர் வட்டம் , விழபள்ளம் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் லிட் ., 
எண் E 1938 - ஐ 1983 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 30 பிரிவு 140 - ன் கீழ் சங்கத்தின் நடவடிக்கைகளை 
கடலூர் சரக கைத்தறி மற்றும் துணிநூல் உதவி இயக்குநரின் செயல்முறைகள் ஆணை ந.க . எண் 49/1986 , நாள் 27 - 12- 2018 - ன்படி 
இறுதி முடிவு கட்டப்பட்டு பதிவினை ரத்து செய்து ஆணையிடப்படுகிறது . 


கடலூர் , 
2019 ஜனவரி 22 . 


சு . திருஞானசம்பந்தம் , 

உதவி இயக்குநர் , 
கைத்தறி மற்றும் துணிநூல் துறை. 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


